To Mission Supporters... (TAMIL) 
மிஷனரிப்பணி ஆதரவாளர்களுக்கு ... 


R. ஸ்டான்லி, 7 ஏப்ரல்‌ 2020 


இந்திய மிஷனரிப்பணி ஆதரவாளர்களே, 


அறுவடையின்‌ ஆண்டவரது பெயரால்‌ வாழ்த்துக்கள்‌! இந்த அகிலவுலகப்‌ 
பேரழிவிலிருந்து சர்வ வல்ல தேவன்‌ உங்களையும்‌ உங்களுடையவர்களையும்‌ 
பாதுகாப்பாராக ! 


இந்திய மிஷனரி இயக்கங்களின்‌ சார்பில்‌ எழுதப்படும்‌ ஓர்‌ அவசரகாலக்‌ கடிதம்‌ இது. 
எல்லாருக்குமே இது இக்கட்டான காலந்தான்‌; ஆனாலும்‌ தொலைவிடங்களில்‌ 
தொலைந்துபோனோரைச்‌ சந்தித்து, ஆசீர்வதிப்பதற்காகத்‌ தங்கள்‌ வசதிகளைத்‌ துறந்து, 
உயிரைப்‌ பணயம்‌ வைத்து முன்சென்றுள்ள மிஷனரிகளே அதிகம்‌ பாதிக்கப்படு 
பவர்கள்‌. உடல்நலக்கேடு தவிர்த்து, பொருளாதார நெருக்கடி அனைத்து வட்டாரங்‌ 
களையும்‌ வெகுவாய்ப்‌ பாதித்துள்ளது. இவற்றில்‌ பெருமளவு பாதிப்புக்குள்ளாயிருப்பது 
மிஷனரி ஊழியச்‌ சங்கங்களாகும்‌. ஏற்கனவே நமது பல நிறுவனங்கள்‌ பண நெருக்‌ 
கடிக்கு ஆளாகியுள்ளன. நிலைமையைக்‌ கரோனா தொற்றுநோய்‌ இன்னும்‌ மோச 
மாக்கிவிட்டது. கள நிலையைக்‌ குறித்து நேரடி அறிவுடன்‌ இவ்வரிகளை எழுதுகிறேன்‌. 
1971 முதல்‌ 33 ஆண்டுகள்‌ ஆசீர்வாத இளைஞர்‌ இயக்கத்தை (BYM) அதின்‌ நிறுவன 
ராகத்‌ தலைமை தாங்கி நான்‌ நடத்திவந்ததை உங்களில்‌ பலரும்‌ அறிவீர்கள்‌. 
இக்கடிதத்தை வாசிக்கும்போது உங்களோடும்‌ உங்கள்‌ குடும்பத்தினரோடும்‌ தேவன்‌ 
பேசுவாராக. 


நமது மிஷனரி நிறுவனங்கள்‌ பலவற்றிற்கு இருப்புத்தொகை என்று அதிகம்‌ 
கிடையாது. கைக்கும்‌ வாய்க்கும்‌ என்பதுதான்‌ நிலை. சமீபத்தில்‌ பெரிய மிஷனரி 
நிறுவனம்‌ ஒன்று அம்மாதத்தின்‌ 1௦ஆம்‌ தேதிதான்‌ ஊழியருக்குச்‌ சம்பளம்‌ கொடுத்‌ 
துள்ளது. கிறிஸ்தவ இல்லங்களைச்‌ சந்தித்துக்‌ காணிக்கை சேகரித்து அனுப்பும்‌ தன்னார்‌ 
வலர்களையே மாதாந்திர வருவாய்க்காய்‌ நிறுவனங்கள்‌ பெருமளவு சார்ந்திருக்கின்றன. 
பணம்‌ திரட்டும்‌ இவர்களையெல்லாம்‌ தேசிய ஊரடங்கு முடமாக்கிவிட்டது. 2020 
ஏப்ரல்‌ மாதச்‌ சம்பளத்தை ஊழியருக்கு எப்படி அனுப்புவோமோ என்ற கலக்கம்‌ ஊழியத்‌ 
தலைவர்களுக்கு இல்லாமலில்லை. எலியா குடித்துவந்த ஆறு வற்றவில்லையா ? பஞ்ச 
காலத்தில்‌ ரொட்டியையும்‌ இறைச்சியையும்‌ காகங்கள்‌ தாங்களே சாப்பிட்டுவிடாமல்‌ 
அவற்றை எலியாவுக்குப்‌ பத்திரமாய்க்‌ கொண்டுவந்தது எனக்கு வியப்புதான்‌! (1 இரா 
17:5-7). கறித்துண்டை ஒரு “புறா” கொண்டுவந்திருந்தால்‌ அவ்வளவு ஆச்சரியப்பட 
மாட்டேன்‌; மாம்சப்பட்சிணியாகிய “காகம்‌” அதை எப்படிக்‌ கொண்டுவந்ததோ? 
நண்பரே, இவ்விதக்‌ காலங்களில்‌ “கர்த்தரது காகங்களாய்‌” மிஷனரிகளைப்‌ போஷிக்க 
அவர்‌ உங்களை அழைக்கிறார்‌. வேகமாய்‌ ஆறு வற்றிக்கொண்டிருக்கிறது. எலியா 
போன்று சுற்றித்திரியும்‌ மிஷனரிகளுக்கு “ஒரு கலசம்‌ தண்ணீர்‌” நீங்கள்தான்‌ 
தரவேண்டும்‌ (மத்‌ 10:41,42). நீங்கள்‌ ஒரு விதவையாயிருந்தாலும்‌, தமது ஊழியரைப்‌ 
பராமரிக்கத்‌ தேவன்‌ உங்களை எதிர்பார்க்கிறார்‌ (1 இரா 17:8,9). உங்கள்‌ தேவைகளுக்கே 


ஒம்‌ 
போதுமானது உங்களுக்கு இல்லாதிருக்கலாம்‌. கவலை வேண்டாம்‌, “முதல்‌ அடை” 
தேவனது ஊழியருக்குப்‌ போகட்டும்‌ ; உங்கள்‌ தேவைக்கு அவர்‌ செய்யும்‌ அற்புதத்தைக்‌ 
காண்பீர்கள்‌ (வச 10-16). 


தங்களது நிறுவனங்களிலிருந்து வரும்‌ மாதாந்திர உதவித்தொகையையே 
பெரும்பாலான முன்னணி மிஷனரிகள்‌ சார்ந்திருக்கின்றனர்‌. அனேகரது குடும்பங்‌ 
களிலிருந்து உதவி எதிர்பார்க்க முடிவதில்லை. களங்களில்‌ புதிதாய்‌ எழுப்பட்ட சபை 
களின்‌ விசுவாசிகள்‌ பிரதானமாகப்‌ புறவினத்தாரிடமிருந்து வந்தவர்கள்‌. அவர்களில்‌ 
அனேகர்‌ பரம ஏழைகள்‌, செல்வம்‌ படைத்த கிறிஸ்தவர்களைக்‌ கொண்ட நகரச்‌ 
சபையினர்‌ போலல்ல. காயு என்பவருக்கு அப்போஸ்தலன்‌ யோவான்‌ எழுதிய 
ஆலோசனை இங்கு பொருத்தமாயிருக்கும்‌: “பிரியமானவரே, நீர்‌ அவர்களைத்‌ 
தேவனுக்கு உகந்த முறையில்‌ அனுப்பிவைத்தால்‌ நலம்‌. ஏனெனில்‌ அவர்கள்‌ புற 
வினத்தாரிடம்‌ ஒன்றும்‌ வாங்காமல்‌ அவரது பெயரின்‌ பொருட்டுப்‌ புறப்பட்டுப்‌ 
போனார்கள்‌. எனவே நாம்‌ சத்தியத்திற்கு உடன்‌ வேலையாட்களாயிருக்கும்படி 
அப்படிப்பட்டவர்களுக்கு உதவுவது நமது கடன்‌” (3 யோ 5-8). தங்களது குமாரர்‌, 
குமாரத்திகளின்‌ படிப்பு மற்றும்‌ திருமணத்திற்காய்ப்‌ பெரும்‌ தொகைகளைத்‌ தங்கள்‌ 
நிறுவனங்களிலிருந்து முன்பணமாய்‌ வாங்கிக்கொண்டதால்‌ மிஷனரிகளில்‌ பலர்மீது 
கடன்‌ சுமை நிறைய இருக்கிறது. அத்தியாவசியப்‌ பொருட்களின்‌ விலையுயர்வும்‌ 
நிலைமையை இன்னும்‌ மோசமாக்கியுள்ளது. 


இந்திய மிஷனரி நிறுவனங்களில்‌ பல தென்னகத்திலிருந்து தோன்றியவை. புதிதாய்‌ 
ஆதரவாளர்‌ பலரைச்‌ சேர்க்கவும்‌, களத்‌ திட்டங்களுக்குப்‌ பணம்‌ திரட்டவும்‌ இவை 
தங்களது மே மாத வருடாந்திர முகாம்களைச்‌ சார்ந்திருக்கின்றன. இன்றுள்ள நிலையில்‌ 
இவ்வித வருடாந்திரக்‌ கூடுகைகளை வெற்றிகரமாய்‌ நடத்துவது சாத்தியமாய்த்‌ தெரிய 
வில்லை. அச்சடிப்பதிலும்‌, பட்டுவாடா செய்வதிலும்‌ ஏற்பட்டுள்ள தடங்கல்களினால்‌, 
ஊழிய முன்னேற்றத்திற்கு அனுகூலமாயிருக்கும்‌ தங்கள்‌ மாதாந்திரப்‌ பத்திரிகைகளின்‌ 
ஏப்ரல்‌ மாத இதழையும்‌ பல நிறுவனங்கள்‌ அனுப்பிவைக்க முடியவில்லை. 

மிஷனரிப்பணி ஆதரவாளர்களில்‌ பெருவாரியானோர்‌ நடுத்தர வருவாயினர்‌; 
இவர்களிலும்‌ பலர்‌ வாராந்திர அல்லது இருவாராந்திரச்‌ சம்பளத்தை எதிர்நோக்கியி 
ருப்பவர்‌. இவ்வகையினரது குடும்பங்கள்‌ நெருக்கடியிலுள்ளன. மிஷனரிகளைத்‌ 
தாங்குவதில்‌ முக்கிய பங்கு வகிக்கும்‌ வணிகர்‌ சமுதாயமும்‌ கடினமான பாதையில்‌ 
சென்றுகொண்டிருக்கிறது. எப்படியிருந்தாலும்‌, தங்களது “கொடிய தரித்திரத்திலும்‌” 
பரிபூரண சந்தோஷத்துடன்‌ “மிகுந்த உதாரத்துவமாய்க்‌” கொடுத்த மக்கெதோனியக்‌ 
கிறிஸ்தவர்கள்‌ நமக்குமுன்‌ நிற்கின்றனர்‌ (2 கொரி 8:1-3). 

நான்‌ கீழே வரிசைப்படுத்தியுள்ள ஆலோசனைகளைக்‌ கவனமாய்ச்‌ சிந்தித்துப்‌ 
பார்க்கும்படி எனது உடன்‌ கிறிஸ்தவர்களை வருந்திக்‌ கேட்கிறேன்‌ -- 

(1) பணவுதவி கேட்டு நிறுவனங்களிலிருந்து கடிதங்கள்‌ வரக்‌ காத்திராதேயுங்கள்‌. 
நீங்கள்‌ வழக்கமாய்‌ அனுப்பும்‌ காணிக்கையை 5௦ சதவீதமாவது அதிகரித்து வங்கி மூலம்‌ 

வி 


தடம்‌ 

Online transfer பண்ணுங்கள்‌. உங்கள்‌ சேமிப்பிலிருந்து எடுக்கத்‌ தயங்காதிருங்கள்‌. நிரந்தர 
வைப்பு (Fixed Deposit) ஒன்றினைக்‌ காலிபண்ணலாம்‌. சந்திக்கப்படாதோருக்கும்‌ 
சபையிலில்லாதோருக்கும்‌ நற்செய்தியைச்‌ சுமந்து செல்வோரைத்‌ தாங்காத பணம்‌ 
இருந்து எதற்கு? தனது உறுப்பினரல்லாதோருக்காய்ப்‌ பிரதானமாய்ச்‌ செயல்பட 
வேண்டிய ஒரே சங்கம்‌ திருச்சபைதானே? 


(2) பணம்‌ இல்லாவிடில்‌, உங்கள்‌ நகை ஒன்றை மிஷனரிப்பணிக்காய்‌ விற்கலாமே. 
கூடாதா என்ன? இன்றையச்‌ சந்தை நிலவரப்படி நல்ல விலையும்‌ கிடைக்கும்‌. 
இப்படித்தானே பரலோகில்‌ சொத்து சேர்க்கமுடியும்‌? (மத்‌ 6:19-21; லூக்‌ 12:33,34). 
சகோதரிகளே, தங்கள்‌ “ஆஸ்திகளால்‌” இயேசுவுக்கு உதவிவந்த யோவன்னாள்‌ மற்றும்‌ 
சூசன்னாள்‌ போலாகுங்கள்‌ (லூக்‌ 8:3). தடித்த தங்கச்‌ சங்கிலிகளைக்‌ கழுத்தில்‌ சுமந்து 
திரியாதீர்கள்‌; தங்கள்‌ கழுத்தையே முன்னணிப்பணிக்காய்க்‌ கொடுத்துவிடுவோருக்கு 
அவற்றைக்‌ காணிக்கையாக்குங்கள்‌ (ரோ 16:3,4). பிரிஸ்கில்லாளுடன்‌ நின்ற ஆக்கில்‌ 
லாவைப்‌ போல, மிஷனரிப்பணிக்‌ காரியங்களில்‌ உங்களோடு தோள்கொடுத்து நிற்க 
உங்கள்‌ கணவரை ஈர்த்திடுங்கள்‌. 


(3) மிஷனரிகளைத்‌ தாங்கிவரும்‌ சபைகளுக்காய்த்‌ தேவனைத்‌ துதிக்கிறோம்‌. 
சபையாரே, இதில்‌ திருப்தியடையாதீர்கள்‌. உங்கள்‌ சபைப்‌ பணங்களிலிருந்து கணிச 
மான அளவை மிஷனரி நிறுவனங்களுக்கு அனுப்பிவையுங்கள்‌. பிரம்மாண்டமான 
கட்டிடங்கள்‌ கட்டச்‌ சேர்த்துவைத்துள்ள தொகைகளை இவைகளுக்காய்ப்‌ பயன்படுத்‌ 
துங்கள்‌. நான்‌ அடிக்கடி சொல்லிவருகிறபடி, பெரிய பெரிய கட்டிடங்கள்‌ இந்தியா 
போன்றதொரு நாட்டில்‌ இனிவரும்‌ காலங்களில்‌ அதிகப்‌ பயனும்‌ தராது, பாதுகாப்‌ 
பாகவும்‌ இருக்காது. கிறிஸ்து சீக்கிரம்‌ வரப்போகிறார்‌. அந்திக்கிறிஸ்துவினிடம்‌ நமது 
பணம்‌ சிக்கிவிடக்கூடாது. தலையாகிய கிறிஸ்துவினால்‌ கடிந்துகொள்ளப்படாத 
இரண்டே சபைகள்‌ மிஷனரிச்‌ சிந்தையுள்ளவையே (வெளி 2:8-11; 3:7-13). நெடு 
கவே மிஷனரி பவுலைத்‌ தாங்கி அவரது “உபத்திரவத்தில்‌” அவருக்குக்‌ கைகொடுத்த 
பிலிப்பிய சபையைப்போல்‌ இருங்கள்‌ (பிலி 4:14-18). இந்தச்‌ சபையினருக்குத்தான்‌ 
“என்‌ தேவன்‌ உங்கள்‌ குறைவையெல்லாம்‌ நிறைவாக்குவார்‌” என அப்போஸ்தலன்‌ 
உறுதியளித்தார்‌ (வச 19). இது நிபந்தனையுள்ள வாக்கு. மிஷனரிகளின்‌ “குறைச்சலை” 
நீங்கள்‌ நிவிர்த்திசெய்தால்‌, உங்கள்‌ “குறைவை” தேவன்‌ நிறைவாக்குவார்‌ (வச 16,19). 


(4) இதுவரை மிஷனரி நிறுவனம்‌ எதற்கும்‌ நீங்கள்‌ உதவி தராதவராயிருந்தால்‌, 
இவ்வித நிறுவனங்களைத்‌ தாங்கிவரும்‌ உங்கள்‌ கிறிஸ்தவ நண்பர்களிடமிருந்து 
அவைகளின்‌ வங்கி விபரங்களைக்‌ கேட்டறிந்து, கிரமமான மிஷனரிப்பணி ஆதர 
வாளராய்ச்‌ சேர்ந்துவிடுங்கள்‌. 

இக்கடிதத்தில்‌, ஒரு மூத்த சகோதரனாய்‌ (74), நான்‌ எழுதியுள்ளவற்றை நீங்கள்‌ 
பின்பற்றினால்‌ பரலோகத்தில்‌ நாம்‌ சந்திக்கும்போது எனக்கு நன்றி சொல்வீர்கள்‌ 
(பிலி 4:3). 

கிறிஸ்துவின்‌ அன்பில்‌, 
R. ஸ்டான்லி 


